GOVERNMENT OF TAMIL NADU 

2014 


[ Regd . No. TNICCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Re. 0 . 80 Paise . 


நாடு 


தமிழ்நாடு அரசிதழ் 


சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


நமயே வெ 


வல்லும் 


No . 21A ] 


சென்னை, திங்கட்கிழமை, பிப்ரவரி 3 , 2014 
தை 21 , விஜய , திருவள்ளுவர் ஆண்டு- 2045 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


பாவ 


2014 - ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 3 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்கக் - காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்ட முன்வடிவு எண் . 1/ 2014 


2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டுச் சட்டத்தைத் 

திருத்துவதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இது , தமிழ்நாடு மாநிலத்தின் சட்டமன்றப் பேரவையினால் இந்தியக் குடியரசின் அறுபத்து 
ஐந்தாம் ஆண்டில் பின்வருமாறு இயற்றப்படுவதாகுக : 


1 . ( 1) இந்தச் சட்டம் 2014 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் நனுப்பநீழம்மு 
(திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

ரனுய் 

பிேதங்சய் . 
( 2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 


(தமிழ்நாடு 

சட்டம் 
22/ 2012 .) 


2 . (இதன் பின்பு முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான) 2012 - ஆம் ஆண்டு 
தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டுச் சட்டத்தின் 3 ஆம் பிரிவில் (3 ) ஆம் உட்பிரிவின் ( k ) 
கூறுக்குப்பின்பு பின்வரும் கூறு புகுத்தப்படுதல் வேண்டும் . அதாவது : 


3 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


" ( kk ) அரசுச் செயலாளர் , வேளாண்மைத் துறை, பதவி வழி " 


3 . முதன்மைச் சட்டத்தின் 9 ஆம் பிரிவில் (2 ) ஆம் உட்பிரிவில் ( j ) கூறுக்குப் பின்பு 9 - ஆம் 

பிரிவிற்கான 
பின்வரும் கூறு புகுத்தப்படுதல் வேண்டும் . அதாவது: 

திருத்தம் . 
" ( jj ) அரசுச் செயலாளர் , வேளாண்மைத் துறை , பதவி வழி . 


[ 1 ] 


IV -1 Ex . (T ) (21A ) - 1 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக் காரண விளக்கவுரை 


மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தலைமையேற்கப்பட்டு 2013 ஆம் ஆண்டு 
பிப்ரவரித் திங்கள் 4 ஆம் நாளன்று நடைபெற்ற தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு 
வாரியத்தின் முதல் கூட்டத்தில் தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரியத்தின் 
உறுப்பினர்களில் ஒருவராக வேளாண்மைத் துறையின் அரசுச் செயலாளரைச் சேர்ப்பது 
உரியதாக இருக்கும் என வாரியத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது . எனவே வாரியம் 
தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டுச் சட்டத்திற்கு (தமிழ்நாடு சட்டம் 22 / 2012 ) 
பொருந்தத்தக்க திருத்தத்தைக் கொண்டு வருமாறு அரசைக் கேட்டுக்கொண்டுள்ளது . 


2 . அரசு , மேற்சொன்ன கோரிக்கையின் பரிந்துரையின் பேரில் , மேற்சொன்ன வாரியத்தின் 
பதவி வழி உறுப்பினராக மற்றும் மேலும் அந்த வாரியத்தின் நிர்வாகக் குழுவின் பதவி வழி 
உறுப்பினராக வேளாண்மைத் துறையின் அரசுச் செயலாளரைச் சேர்ப்பதற்கு மேற்சொன்ன 
நோக்கத்திற்காக , மேற்சொன்ன (தமிழ்நாடு சட்டம் 22 / 2012 ) சட்டத்தை பொருந்தத்தக்க 
வகையில் திருத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறது . 


3 . இச்சட்ட முன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்கு செயல் வடிவம் கொடுக்க விழைகிறது . 


ஓ . பன்னீர் செல்வம் , 
நிதித்துறை மற்றும் பொதுப் பணித் 

துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


